தமிழ்நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[விலை: ரூ . 4. 80 காசு . 


பாடு 


. 


S 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மயே வெல் 


வலும் 


எண் 45 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 11 , 2015 
ஐப்பசி 25 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(3)(b )- ன் கீழ் செயல்படாத 

சங்கங்கள் பற்றிய அறிவிக்கை . 

( ந . க .எண் 3330 / ஈ1/ 2015 ) 
கீழே குறிப்பிட்டுள்ள சங்கங்களானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 16(3)(பி ) ன்படி கோர்வை செய்ய 
வேண்டிய அறிக்கைகளைக் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் எவ்வித கோர்வை செய்யாமல் 
இருப்பதைத் தொடர்ந்து சங்கப்பதிவுச்சட்டம் 1975 பிரிவு 44(3)(b) - ன் கீழ் செயல்படாத சங்கங்களாக கருதப்பட்டு இவ்வலுவலக 
ந .க . எண் . 3330/ ஈ1/2015 / நாள் 22 - 06 - 2015 - ன்படி அறிவிப்பு அனுப்பப்பட்டு மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் அறிக்கைகள் 
தாக்கல் செய்யாததால் , கீழ்கண்ட சங்கங்கள் , செயல்படாத சங்கங்களாக கருத வேண்டியுள்ளதால் தமிழ்நாடு அரசிதழில் இவ்வறிவிப்பு 
வெளியிடப்பட்ட 3 ( மூன்று மாதங்களுக்குள் மேற்கண்ட அறிக்கைக் கோர்வை செய்யாமைக்கு தகுந்த காரணம் 
அளிக்கப்படவில்லையெனில் சங்கப்பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் செய்யப்படும் என இறுதியாக அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


( 3) 


1 / 2011 


2/2011 


தணிகை கேபிள் T . V . ஆப்ரேட்டர்கள் சங்கம் , 125 கனம்மா பஜார் தெரு , கனகம்மா 

சாத்திரம் கிராமம் , திருத்தணி வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
அய்யம்பேட்டை ஊராட்சி அளவிலான குழுக் கூட்டமைப்பு , மகளிர் சுய உதவிக்குழுக்கட்டிடம் , 

ஐய்யம்பேட்டை . 
சேவை நண்பர்கள் நற்பணி சங்கம் , 89 நத்தாநல்லூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

வாலாஜாபாத் வழி , காஞ்சிபுரம் மாவட்டம் . 


3 / 2011 


4 /2011 


Dr. பி . ஆர் . அம்பேத்கார் பழ வியாபாரிகள் சங்கம் - திருத்தணி , 19 கலைஞர் நகர் 

2 - வது தெரு , திருத்தணி . 
பழையசீவரம் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுய உதவிக்குழுக்கட்டிடம் , 

143 பிராமணர் தெரு , பழையசீவரம் , காஞ்சிபுரம் வட்டம் . 


6 /2011 


DTP - VI- 1 (T - Sup .)( 45 ) - 1 


[ 1 ] 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


8 / 2011 


Nursery and Primary Schools Management Association -Thiruvallur. 495 Karuneegar 

Street , Ikkadu , Thiruvallur District . 
வி . கே . ஆர். புரம் நீர்வடிப்பு சங்கம் , வி . கே . ஆர். புரம் கிராமம் , மற்றும் அஞ்சல் திருத்தணி 

வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 


9 / 2011 


10 / 2011 


11 / 2011 


12 / 2011 


13 /2011 


15 / 2011 


16 / 2011 


17 / 2011 


18 / 2011 


19 / 2011 


திருவலாங்காடு வட்டார அனைத்து முதலியார் இளைஞர் முன்னேற்ற சங்கம் , முதலியார் 

சங்க வணிக வளாகம் , சன்னதி தெரு , திருவலாங்காடு கிராமம் (ம ) அஞ்சல் , 
திருத்தணி வட்டம் . 
கேப்டன் ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் - ஈக்காடு (திருவள்ளூர் ), ரெட்ஹில்ஸ் ரோடு ( C . S .I . 

Hospital எதிரில் ) ஈக்காடு 602 021 திருவள்ளூர் மாவட்டம் . 
அன்னை சந்தியா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , திருவேம்பன் தெரு , 

பிள்ளையார்பாளையம் ( கடைசி ) நெ . 26 சாலபோகம் , காஞ்சிபுரம் - 631 502 . 
தென்னேரி ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , 

தென்னேரி , காஞ்சிபுரம் வட்டம் . 
நேதாஜி மக்கள் சங்கம் - திருத்தணி , 18 முல்லைத்தெரு , கந்தன் நகர் , சென்னை பைபாஸ் 
சாலை , திருத்தணி 
அரிச்சந்திராபுரம் குருப் வீட்டு மனை உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 59 ராமர்கோயில் 
தெரு , திருவூர் , திருவள்ளூர் மாவட்டம் . 
தாங்கி ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

தாங்கி ஊராட்சி , நாயக்கன்பேட்டை அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
அங்கம்பாக்கம் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்கட்டிடம் , 

அங்கம்பாக்கம் ஊராட்சி , அவளூர் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
ஸ்ரீசெல்வ விநாயகர் திருக்கோயில் திருப்பணி சங்கம் - பெரிய கடம்பூர் , 2/55 வன்னியர் 

தெரு , பெரிய கடம்பூர் கிராமம் அஞ்சல் , திருத்தணி வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
கம்மராசபுரம் ஊராட்சி அளிவிலான குழுக்கூட்டமைப்பு , 27 பிராமணர் தெரு , கம்மராசபுரம் , 

தம்மனூர் அஞ்சல் , காஞ்சிபுரம் தாலுக்கா . 
S . V . G . புரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , S . V . G . புரம் ஊராட்சி , ஆர். கே .பேட்டை 

ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
G . C . S . கண்டிகை நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , G . C . S . கண்டிகை ஊராட்சி , 

ஆர் . கே . பேட்டை ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
வெள்ளாத்தூர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , வெள்ளாத்தூர் ஊராட்சி , ஆர். கே . பேட்டை , 

ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
இராஜா நகரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , இராஜா நகரம் ஊராட்சி , ஆர். கே . பேட்டை , 

ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
கதன நகரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , கதனநகரம் ஊராட்சி , ஆர். கே . பேட்டை , 

ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
அஸ்வரேந்தபுரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , அஸ்வரேந்தபுரம் ஊராட்சி , 

ஆர். கே .பேட்டை , ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
கூரம் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , கூரம் , 
காஞ்சிபுரம் வட்டம் . 


20 / 2011 


23/2011 


24 / 2011 


25 / 2011 


26 / 2011 


27 /2011 


28 / 2011 


29/ 2011 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


(2 ) 


( 3 ) 


30 / 2011 


31 /2011 


33/ 2011 


ஸ்ரீவனதுர்கையம்மன் சிறுவியாபாரிகள் நல சங்கம் - திருத்தணி , நாட்டுக்கோட்டை செட்டித்தெரு , 

மடம் கிராமம் , (திருக்குளம் ) திருத்தணி . 
மகன்காளிகாபுரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , மகன் காளிகாபுரம் ஊராட்சி , ஆர். கே . பேட்டை , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
காலூர் சிறுபாசன ஏரி உபயோகிப்பாளர் சங்கம் , காலூர் , காஞ்சிபுரம் . 
ஓய்வு பெற்ற லோட்டஸ் மனமகிழ் சங்கம் - காஞ்சிபுரம் , 26 சாலபோகம் , பிள்ளையார்பாளையம் 

( கோடி ) காஞ்சிபுரம் . 
அருள்மிகு ஸ்ரீதேவி ஸ்ரீபூதேவி சமேத ஸ்ரீதெய்வநாயகப் பெருமாள் திருக்கோயில் திருப்பணிக்குழு 
சங்கம் - காஞ்சிபுரம் , 36/ 30 சிங்கபெருமாள் கோயில் சன்னதி தெரு, காஞ்சிபுரம் . 


34/ 2011 


35 /2011 


38/2011 ) 


39 / 2011 


40 / 2011 


41 /2011 


வெடியங்காடு நீர்வடிப்பகுதி சங்கம் , வெடியங்காடு ஊராட்சி , ஆர். கே . பேட்டை , ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
பெரியராமாபுரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , பெரியராமாபுரம் ஊராட்சி , 

ஆர். கே . பேட்டை , ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
பைவலசா நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , பைவலசா ஊராட்சி , ஆர். கே . பேட்டை , 

ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
சொட்டாநத்தம் இளைஞர் நற்பணி சங்கம் , சொட்டாநத்தம் கிராமம் , நாபலூர் அஞ்சல் , 

திருத்தணி வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
செல்லம்பட்டிடை ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

செல்லம்பட்டை , ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் . 
ஏகனாம்பேட்டை ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

ஏகனாம்பேட்டை , காஞ்சிபுரம் தாலுக்கா . 
Myiladumparai Village Forest council , Myiladumparai Village (Post ) , Pallipet Taluk , 

Thiruvallur District. 


42 / 2011 


43/ 2011 


44/ 2011 


46 / 2011 


47 / 2011 


Paresapuram Village forest council, Paresapuram Village , Thiruttani Taluk 
மக்கள் முன்னேற்ற சங்கம் - காஞ்சிபுரம் , 180 /20 மளிகை செட்டி தெரு , காஞ்சிபுரம் . 
Kalakaodai Village Forest council , Kalakaodai Village Uthukottai Taluk , Thiruvallur 

District . 


50 / 2011 


51/ 2011 


குருமாஞ்சேரி கிராம நல சங்கம் , குருமாஞ்சேரி கிராமம் , சீட்டணஞ்சேரி அஞ்சல் , 
உத்திரமேரூர் வட்டம் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 


52/ 2011 


54/ 2011 


பெரிய காஞ்சிபுரம் வாணியர் தர்மபரிபாலன இளைஞர் நற்பணி சங்கம் - காஞ்சிபுரம் , 

55 ( பி ) வணிகர் வீதி , பெரிய காஞ்சிபுரம் . 
இன்ஃபேண்ட் பொது நல சங்கம் - திருவள்ளூர் , 157/20B , ஜே . என் .ரோடு காந்தி ரோடு , 

திருவள்ளூர் . 
புதுமாவிலங்கை விவசாயிகள் சங்கம் , ப . நெ .18 பு. எண் .1/30 பிள்ளையார்கோயில் தெரு , 

புதுமாவிலங்கை கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் . 
நடமாடும் தள்ளுவண்டி வியாபாரிகள் நலச்சங்கம் - திருத்தணி , 79 இந்திரா காந்தி நகர் , 

கன்னிகாபுரம் ரோடு , திருத்தணி . 


55 / 2011 


56 / 2011 


வரிசை 
எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 
57 / 2011 


( 3 ) 


60/ 2011 


61 /2011 


மேல் ஒட்டிவாக்கம் , ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

மேல் ஒட்டிவாக்கம் , காஞ்சிபுரம் வட்டம் . 
முத்தியால்பேட்டை ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

முத்தியால்பேட்டை , காஞ்சிபுரம் வட்டம் . 
அருங்குளம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , அருங்குளம் கிராமம் , அருங்குளம் ஊராட்சி , 

திருவலங்காடு ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
சந்தான கோபாலபுரம் ( நெமிலி II ) நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , சந்தான கோபாலபுரம் 

( நெமிலி II ) ஊராட்சி , திருவலாங்காடு ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
நெமிலி நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , நெமிலி ஊராட்சி , திருவலாங்காடு ஒன்றியம் , 
திருவள்ளூர் மாவட்டம் . 


62 / 2011 


63/ 2011 


64 / 2011 


மாமண்டூர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , மாமண்டூர் ஊராட்சி , திருவலாங்காடு ஒன்றியம் , 
திருவள்ளூர் மாவட்டம் . 


65 / 2011 


நல்லாடூர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , நல்லாடூர் ஊராட்சி , திருவலாங்காடு ஒன்றியம் , 
திருவள்ளூர் மாவட்டம் . 


66 / 2011 


67 / 2011 


68 / 2011 


69/ 2011 


70/ 2011 


73/ 2011 


79/ 2011 


சிவாடர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , சிவாடர் ஊராட்சி , திருவலாங்காடு ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
முத்துகொண்டாபுரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , முத்துகொண்டாபுரம் ஊராட்சி , 

திருவலாங்காடு ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
ஒரத்தூர் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , ஒரத்தூர் ஊராட்சி , திருவலாங்காடு ஒன்றியம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 
இலட்சுமிவிலாசபுரம் நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , இலட்சுமிவிலாசபுரம் ஊராட்சி , 

திருவலாங்காடு ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
மருதவல்லிபுரம் ( தொழுதாவூர் ) நீர்வடிப்பகுதி மேலாண்மை சங்கம் , மருதவல்லிபுரம் 

( தொழுதாவூர் ) ஊராட்சி , திருவலாங்காடு ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
CPL Tamil Nadu Cricket premier leaque Tamil Nadu . No .3 , Munusamy Chettiar Street, 

Ikkadu Village Post , Thiruvallur District . 
பொதுமக்கள் நலவாழ்வு சங்கம் - காஞ்சிபுரம் , நெ . 6 , மாருதி நியூ டவுன் , காக்களூர் , 

திருவள்ளூர் . 
பொதட்டூர் பேட்டை வட்டார வணிகள் நல சங்கம் - EST பொதட்டூர் பேட்டை , பள்ளிப்பட்டு 

தாலுக்கா , திருவள்ளூர் மாவட்டம் . 
ரியல் எஸ்டேட் தொழில் புரிவோர் நலச்சங்கம் - திருத்தணி , 3/ 153 கட்டபொம்மன் தெரு , 

சரஸ்வதி நகர் மற்றும் அஞ்சல் , திருத்தணி வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
கீழ்நல்லாத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் , 

ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி , கீழ்நல்லாத்தூர் திருவள்ளூர் மாவட்டம் . 
Science graduates officers association - Kanchipuram , O . No .10 N . No . 25 

Sheshadripalayam Street, Little Kanchipuram . 
ஸ்ரீகாடுகாளியம்மன் கோயில் மற்றும் ஸ்ரீமகா ஆனந்த ருத்ரேஸ்வரர் திருக்கோயில் 
மனைகளில் குடியிருப்போர் நல சங்கம் , 26 / D / 216 சி . எஸ் . எம் . தோப்பு , 
பிள்ளையார்பாளையம் , காஞ்சிபுரம் . 


80 / 2011 


82 / 2011 


83/ 2011 


84 / 2011 


85 / 2011 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3) 


88/ 2011 ) 


91/ 2011 


92 / 2011 


தம்மனூர் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , தம்மனூர் 

கிராமம் அஞ்சல் , வாலாஜாபாத் வழி , காஞ்சிபுரம் . 
கொப்பூர் நீர்செறிவு திட்ட மேம்பாட்டு சங்கம் , ஸ்ரீபெரும்புதூர் ரோடு , கொப்பூர் கிராமம் , 

கடம்பத்தூர் ஒன்றியம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை நல சங்கம் - தென்னேரி , 110 தென்னேரி கிராமம் , காஞ்சிபுரம் 

வட்டம் . 
சக்தி சமூக நல முன்னேற்ற சங்கம் - 89 பெருமாள்பட்டு , நெ . 249 I.O . B . நகர் 

89 பெருமாள்பட்டு , திருவள்ளூர் வட்டம் . 
Firdouse development society , Masid - ul -firdouse ( KK154 ) S . No . 196/2 , Plot No . R . 32 

TNHB Kakalur Byepass Road, Thiruvallur . 


93/ 2011 


95 / 2011 


96 / 2011 ஸ்ரீ விஷ்ணுகாஞ்சி மின் ஒப்பந்தக்காரர்கள் மின் பணியாளர்கள் நலச்சங்கம் , நெ . 50 எச் 

பள்ளிக்கூடத்தான் தெரு( மேட்டுத்தெரு) சின்னகாஞ்சிபுரம் . 
97 / 2011 ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் ஆலய நிர்வாகிகள் சங்கம் ( பல்லவர்மேடு மேற்கு பகுதி ) 

காஞ்சிபுரம் , நெ .56சி / 47 வ . ஊ .சி . தெரு , பல்லவர்மேடு , மேற்கு பகுதி , காஞ்சிபுரம் . 
102 / 2011 Agricultural Technology Management Agency (ATMA) Collectorate Compound 

Kanchipuram Collectrote , Kanchipuram . 
107 / 2011 வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர் சங்கம் - காஞ்சிபுரம் , 

நெ . 185/ 181 இராமகிருஷ்ணன் தெரு , பெரியார் நகர் , சின்ன காஞ்சிபுரம் . 
109 /2011 Karunya Social Educational Rural Development Society , No .C . 97/07 , Thandumariemman 

Koil Street, Maddur Village , Tiruttani. 


111/ 2011 கிராம நல்வழி இளைஞர் பொது நல சங்கம் , நெ .61 இராமஞ்சேரி கிராமம் , பூண்டி 

ஒன்றியம் , கனகம்மா சத்திரம் . 
112/2011 சின்ன நாகபூண்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மசின்னநாகபூண்டி கிராமம் , 

பெரிய நலகபூண்டி அஞ்சல் , இ எரும்பி வழி . 
113/ 2011 வீராணத்தூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , வீராணத்தூர் கிராமம் , ஆர் . கே .பேட்டை 

வழி , பள்ளிப்பட்டு . 
115 / 2011 தேவலம்மாபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , தேவலம்மாபுரம் கிராமம் , விடியங்காடு 

அஞ்சல் , பள்ளிப்பட்டு . 
121/2011 ஜனகராஜகுப்பம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, 43 ஜனகராஜகுப்பம் கிராமம் , ஆர். கே .பேட்டை 

ஒன்றியம் . 


122 /2011 கரிக்கலவாக்கம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக் கட்டிடம் , 

கரிக்கலவாக்கம் , திருவள்ளூர் , ஒன்றியம் . 
125 /2011 Pallipet Social and Cultural Society, 49, Nagari Pallipet main road . Karimedu Village 

and Post , Pallipet Taluk , Tiruvallur District . 


126 /2011 26 அரும்பாக்கம் ஊராட்சி அளவிலான குழுக் கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

26 அரும்பாக்கம் ஊராட்சி , திருவள்ளூர் ஒன்றியம் . 
127 / 2011 காஞ்சிபுரம் மாவட்ட இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நலச்சங்கம் 

எண் . 4 முதல் மாடி , அறிஞர் அண்ணா பவளவிழா காம்பளக்ஸ் , ரயில்வே ரோடு , 
காஞ்சிபுரம் . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் . 
( 2 ) 

( 3 ) 
129/2011 கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல பாதுகாப்பு சங்கம் - திருவள்ளூர் , 

பிளாட் எண் . 3377 தந்தை பெரியார் நகர் , தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு 

காக்களூர் கிராமம் , திருவள்ளூர் . 
131/2011 மேலக்கொண்டையார் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

மேலக்கொண்டையார் கிராமம் , திருவள்ளூர் ஒன்றியம் 
132/ 2011 ஆதிவராகபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , ஆதி வராகபுரம் கிராமம் , 

ஆர். கே . பேட்டை ஒன்றியம் . 
135 /2011 Vithaigal foundation & Association -Kanchipuram , நெ . 3 விக்னேஸ்ந கர் , ( விரிவு ) 

திருவீதிப்பள்ளம் , காஞ்சிபுரம் - 631 502 . 
138 /2011 கீரநல்லூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , கீரநல்லூர் கிராமம் , காந்தூர் அஞ்சல் , 

காஞ்சிபுரம் மாவட்டம் . 
139 /2011 People Voluntary organization -Kanchipuram , No.7 , Vasantham Nagar, Orikkai, Kalakkatur 

post, Kanchipuram Taluk . 
141/ 2011 கன்னியம்மன் திருக்கோயில் இருசம் வகையறா நலச்சங்கம் - ஊத்துக்கோட்டை , விக்னேஷ் 

பால் நிலையம் , நெ . 49 திருவள்ளூர் சாலை , ஊத்துக்கோட்டை . 
142/2011 திருத்தணி மற்றும் பூண்டி வட்டார மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் , 

நெ . 39 P . H . ரோடு , மணவாள நகர் , திருவள்ளுர் . 
143 / 2011 அய்யனேரி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , அய்யனேரி கிராமம் , ஆர். கே .பேட்டை 

ஒன்றியம் . 
144/2011 சி . எஸ் . ஐ .பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் - தென்னேரி , 110 தென்னேரி கிராமம் 

மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
145 / 2011 அம்பேத்கார் மகளிர் வணிகர் (வியாபாரிகள் ) நலச்சங்கம் , 95 . இராமாபுரம் , 159 

அம்மன் கோயில் தெரு , இராமாபுரம் கிராமம் , புட்லூர் அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் . 
147 / 2011 ஸ்ரீசாய் நகர் , ஸ்ரீநகர் , கௌசல்யா நகர் குடியிருப்போர் பொது நலச்சங்கம் - காக்களூர் , 

பிளாட் எண் . 8 , இந்திரா காந்தி சாலை , ஸ்ரீசாய்நகர் , காக்களூர் பஞ்சாயத்து , 

திருவள்ளூர் வட்டம் . 
148/2011 பரந்தூர் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , 250 பரந்தூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

காஞ்சிபுரம் வட்டம் . 


149/ 2011 பெரும்பாக்கம் குடிசைப்பகுதி அளவிலான கூட்டமைப்பு , சமுதாய கூடம் , பெரும்பாக்கம் , 

திருவள்ளூர் நகராட்சி 
150 /2011 காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வட்ட விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் , 159 அகரம் 

கிராமம் , தென்னேரி அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
154/ 2011 திருத்தணி சர்க்கரை ஆலை கரும்பு பயிரிடுவோர் விவசாயிகள் நல சங்கம் , 528 

சித்தூர் ரோடு , திருத்தணி டவுன் மற்றும் வட்டம் . 
155 / 2011 களக்காட்டூர் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

களக்காட்டூர் . 
159 / 2011 ஈக்காடு கண்டிகை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

ஈக்காடு கண்டிகை . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் . 
( 2 ) 

( 3 ) 
160 / 2011 திருவூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , திருவூர் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 


101 


102 


161 /2011 ஒதிக்காடு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , ஒதிக்காடு 

53 , திருவள்ளூர் ஒன்றியம் . 


103 


162 /2011 பேரத்தூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , பேரத்தூர் , 

திருவள்ளூர் ஒன்றியம் . 


104 


164/ 2011 ஈக்காடு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , ஈக்காடு 

திருவள்ளூர் ஒன்றியம் . 


105 


165 /2011 


Tiruttani Social and Cultural Education Society , 210 M .P .S . Salai , Tiruttani, Thiruvallur District. 


106 


166 / 2011 திம்மராஜாம்பேட்டை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

திம்மராஜாம்பேட்டை , காஞ்சிபுரம் வட்டம் . 


107 


167 /2011 பொன்னகரம் வீட்டு உரிமையாளர்கள் நலச்சங்கம் கடம்பத்தூர் , 3 - வது தெரு , பொன்னகரம் 

கிராமம் , கடம்பத்தூர் , திருவள்ளூர் வட்டம் மற்றும் மாவட்டம் . 


108 


168 /2011 


| அயிமிச்சேரி ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

அயிமிச்சேரி , குண்ணம் அஞ்சல் , காஞ்சிபுரம் மாவட்டம் . 


109 


175 /2011 ஊத்துக்கோட்டை வட்டார இரு சக்கர வாகனம் பழுது பார்ப்போர் நல சங்கம் , யூனிவசல் 

ஆட்டோ மொபைல்ஸ் , நாகலாபுரம் சாலை , ஊத்துக்கோட்டை , திருவள்ளூர் மாவட்டம் . 


110 


178 /2011 B . M .S . நகர் குடியிருப்போர் பொதுநலச்சங்கம் , வேப்பம்பட்டு , நெ . 1522 ஸ்ரீராமச்சந்திரா நகர் , 

நெ . 26 வேப்பம்பட்டு , திருவள்ளூர் . 


411 


179 / 2011 


வேளியூர் ஊராட்சி அளவிலான குழுக்கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , வேளியூர் . 


182 /2011 நேதாஜி இளைஞர் அணி நற்பணி சங்கம் - அருங்குளம் கிராமம் , திருத்தணி வட்டம் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 


113 


183 /2011 டாஃபே நெல் அறுவடை இயந்திரம் உரிமையாளர்கள் சங்கம் - காஞ்சிபுரம் , நெ . 110 காசீம் 

நகர் , திருக்காலிமேடு காஞ்சிபுரம் வட்டம் மற்றும் மாவட்டம் . 


114 


184/ 2011 


Women Integration for social reforms , No .7/ 10 T .N .H .B . Road , Kakkalur post , Thiruvallur 

Taluk and District. 


115 


185 / 2011 பள்ளிப்பட்டு மற்றும் ஆர். கே . பேட்டை ஒன்றிய நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் , 

2 /269 சுப்பிரமணியசுவாமி கோயில் தெரு , வங்கனூர் கிராமம் அஞ்சல் , 
பள்ளிப்பட்டு வட்டம் . 


116 


186/ 2011 


Tamil Nadu High School Head Masters Association , No . 3 , Kamatch Nagar , Patala Street, 

Chengalpet Road , Little Kanchipuram . 


187/ 2011 ஜெம்நகர் குடியிருப்போர் சங்கம் (செவிலிமேடு ) காஞ்சிபுரம் , 7 சுப்பிரமணியம் தெரு , 

ஜெம்நகர் , செவிலிமேடு , காஞ்சிபுரம் . 


118 


முதலியார்கள் சங்கம் - காஞ்சிபுரம் , 11B அப்பாராவ் தெரு , பெரிய 


188 / 2011 பேரறிஞர் அண்ணா 

காஞ்சிபுரம் . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


119 


189/2011 பஞ்சபூதங்களை பாதுகாப்போர் சங்கம் - காஞ்சிபுரம் , 11B அப்பாராவ் தெரு , பெரிய 

காஞ்சிபுரம் . 


120 


190 /2011 சிவம் ஆராய்ச்சி சங்கம் - காஞ்சிபுரம் , 11B அப்பாராவ் தெரு , பெரிய காஞ்சிபுரம் . 


121 


191/ 2011 நாயகன்பேட்டை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , 

நாயகன்பேட்டை , காஞ்சிபுரம் வட்டம் . 


122 


192 /2011 முத்திரையர் நல சங்கம் -திருவள்ளூர் , 3 . P.S.V . காம்ப்பளக்ஸ் , பஸ் டிப்போ 

அரக்கோணம் சாலை , திருத்தணி . 


எதிரில் , 


123 


193/ 2011 அயத்தூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , அயத்தூர் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 


124 


195 /2011 தொழுவூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , தொழுவூர் , 

திருவள்ளூர் ஒன்றியம் . 


125 


197/ 2011 


| சுவாமி விவேகானந்தர் கிராம முன்னேற்ற சங்கம் - மேட்டுப்பாளையம் , மாரியம்மன் கோயில் 

தெரு , மேட்டுப்பாளையம் கிராமம் , சென்றாயன்பாளையம் அஞ்சல் , பூண்டி வழி , 
திருவள்ளூர் மாவட்டம் . 


126 


199/2011 புரிசை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவிக்குழுக்கட்டிடம் , புரிசை . 


127 


200 / 2011 


வீதி , புட்லூர் கிராமம் , 


M . C . C . நற்பணி சங்கம் - புட்லூர் , எண் . 81 , தென்னான்டை 
திருவள்ளூர் வட்டம் மற்றும் மாவட்டம் . 


128 


202 / 2011 டாக்டர் A . P .J . அப்துல்கலாம் கிராம இளைஞர் நற்பணிச்சங்கம் - காரை கிராமம் , 121 காரை 

கிராமம் மற்றும் அஞ்சல் , காரை கூட்ரோடு , இ பரந்தூர் ரோடு , காஞ்சிபுரம் . 


129 


204/2011 காந்தி காமராஜர் சேவா சங்கம் - திருவள்ளூர் மாவட்டம் , 90 அயத்தூர் ஊராட்சி , வேப்பட்டு 

அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் . 


130 


205 /2011 திருவலாங்காடு ரயில்நிலையம் தென்பகுதி குடியிருப்போர் நலச்சங்கம் -சின்னம்மாபேட்டை , நெ . 

157 /3A CISE மெயின்ரோடு , திருவலங்காடு ரயில் நிலையம் தென்பகுதி , சின்னம்மாபேட்டை , 
திருவள்ளூர் மாவட்டம் . 


131 


207/ 2011 காஞ்சிபுரம் பெருநகர அண்ணா சுகாதார மேம்பாட்டு சங்கம் , 50 காமராஜர் சாலை , 

(பஸ்நிலையம் உட்புறம் ) , காஞ்சிபுரம் . 


132 


210/2011 சிற்பி புகைப்பட கலைஞர்கள் சங்கம் - காஞ்சிபுரம் , 25/89A காமராஜர் வீதி , காஞ்சிபுரம் . 


133 


215 / 2011 காஞ்சிபுரம் மாவட்ட டிஜிட்டல் போட்டோ மற்றும் வீடியோ கலைஞர்கள் சங்கம் , 10 , சங்கூசா 

பேட்டைத்தெரு , காஞ்சிபுரம் . 


134 


216 / 2011 


The Green World Society- Kanchipuram , 32 / 45 , Ellappa Nagar 2nd Street , Kanchipuram . 


காஞ்சிபுரம் , 
2015 அக்டோபர் 12 . 


எம் . தேவகி , 
சங்கப்பதிவாளர் மற்றும் மாவட்டப் பதிவாளர்(நி ). 


1975 - ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 444ன் கீழ் பதிவு நீக்கம் செய்யப்பட்ட 

சங்கங்கள் பற்றிய அறிவிக்கை . 


(ந . க .எண் . 2781/ 71/2015 ) 


கீழே குறிப்பிட்டுள்ள சங்கங்களானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 16(3)(பி ) - ன்படி கோர்வை செய்ய 
வேண்டிய அறிக்கைகளைக் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் எவ்வித கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தொடர்ந்து 
சங்கப்பதிவுச்சட்டம் 1975 பிரிவு 44 (3)(b) - ன் கீழ் செயல்படாத சங்கங்களாக கருதப்பட்டு இவ்வலுவலக ந .க. எண் . 5440 / 71/2014 
நாள் 17 - 10 - 2014 மற்றும் ந . க. எண் . 2781/ 71/ 2015/நாள் .25 - 5 - 2013 - ன் கீழ் அறிவிப்புகள் அனுப்பப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் 
கடந்த நிலையில் அறிக்கைகள் தாக்கல் செய்யாததால் , சங்க சட்டபிரிவு 44 (4) ன்கீழ் கீழ்கண்ட சங்கங்கள் பதிவு நீக்கம் 
செய்யப்பட்டதாக தெரிவித்து அரசிதழில் பிரசுரம் செய்து அறிவிப்பு செய்யப்பட்ட சங்கங்களின் விவரப்பட்டியல் . மேற்படி சங்கம் 
விரும்பினால் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட ஒரு வருட காலத்திற்குள் பதிவுத்துறைத்தலைவர் அவர்களிடம் சங்க சட்டப்பிரிவு 
சட்டம் 44 ( 5 ) - ன்கீழ் மேல்முறையீடு செய்யலாம் . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 1) 


( 2 ) 


( 3) 


55/ 1990 காஞ்சிபுரம் நுகர்வோர் நல்வாழ்வு பாதுகாப்பு சங்கம் , நெ .121A தேசிகபாளையம் தெரு, 

காஞ்சிபுரம் . 


163/ 1999 காஞ்சி வட்ட பட்டு வாங்கி விற்போர் சிறுவியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் , 37 எண்ணைக்காரத் 

தெரு , காஞ்சிபுரம் - 631 501 . 


137/2004 சிந்து மகளிர் சுயஉதவிக்குழு சங்கம் , மீசரகண்டாபுரம் ஊராட்சி , பத்மாபுரம் கிராமம் , 

பள்ளிப்பட்டு வட்டம் . 


188 / 2005 அம்மையார்குப்பம் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் , 7 /133 பஜனைக்கோயில் தெரு , 

அம்மையார் குப்பம் , பள்ளிப்பட்டு வட்டம் . 


38 /2005 காஞ்சிபுரம் ஸ்டீல் பீரோ தொழிலாளர்கள் நலச்சங்கம் , 20H மதங்கீஸ்வரர் கோயில் தெரு , 

காஞ்சிபுரம் . 


10/ 2006 நீலஜோதி பெண்கள் உயர்மட்ட சங்கம் , மகிளா விமோச்சன மண்டலி , நெ . 16 /61 மாதா 

மண்டபம் முதல் தெரு , நாகலாபுரம் ரோடு , ஊத்துக்கோட்டை தாலுக்கா , 
திருவள்ளூர் மாவட்டம் . 


47 / 2006 தோமூர் கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் , தோமூர் கிராமம் இராமஞ்சேரி அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் . 


63/2006 ஷேர் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் சின்ன 

காஞ்சிபுரம் , நெ .6/40 வேலாத்தம்மன் கோயில் தெரு , சின்ன காஞ்சிபுரம் . 


- 125/2006 காந்தி சேவா முன்னேற்ற சங்கம் 


126/ 2006 காந்தி சேவா முன்னேற்ற சங்கம் - ஆர். கே .பேட்டை , 2/646 ஈஸ்வரன் கோயில் இரண்டாவது 

வீதி , ஆர். கே . பேட்டை - 631 303 . 


88 / 2009 


Rural health womens childrens education development Society , No . 29 Baipass cornes , 

Near Roundana , Chennai Road , Thiruttani . 


காஞ்சிபுரம் , 
2015 அக்டோபர் 12 . 


எம் . தேவகி , 
சங்கங்களின் பதிவாளர் . 


10 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன்கீழ் வேலூர் மண்டல இணை இயக்குநர், 
கால்நடை பராமரிப்புத் துறை , அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த சில ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவினை 
இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க .எண் . 5874/ஆ2/2011 ) 


உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை கலைப்பு அலுவலர் , திருப்பத்தூர் கோட்டத்தின் முன்மொழிவு 
ந .க . எண் . 2232 /2 /2009 நாள் 25 - 09 - 2015 - ன்படி பின்வரும் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு நடவடிக்கையை 
இறுதிமுடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன் கீழ் 29 / செப்டம்பர் 2015ஆம் நாள் அன்று இரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 


1 AHDNA 50 பெருமாப்பட்டு , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


2 AHDNA 51 தோக்கியம் , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


3 AHDNA 66 முல்லைக்கொம்பை , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
4 AHDNA 91 பணங்காட்டேரி , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


5 AHDNA 127 கேத்தாண்டபட்டி , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


6 AHDNA 128 பெரியகொம்மேஸ்வரம் , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


7 AHDNA 146 சோழமூர் , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 29 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


(ந .க . எண் 


5874 / ஆ2/ 2011) 


உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்புத்துறை கலைப்பு அலுவலர் , இராணிப்பேட்டை கோட்டத்தின் முன்மொழிவு 
ந .க . எண் 2730/ ஈ /2010 , நாள் 28 - 09 - 2015 - ன்படி பின்வரும் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு நடவடிக்கையை 
இறுதிமுடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன் கீழ் 29/ செப்டம்பர் 2015ஆம் நாள் அன்று இரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 


1 AHDNA 03 மாம்பாக்கம் , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


2 AHDNA 11 கரிவேடு , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


3 AHDNA 71 பின்டித்தாங்கல் , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


4 AHDNA 132 சிறுனமல்லி , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


5 AHDNA 153 கடம்பநல்லூர் , ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 29 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


11 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன்கீழ் வேலூர் மண்டல இணை 
இயக்குநர் , கால்நடை பராமரிப்பு துறை , அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் 
பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந.க . எண் 5874/ ஆ2/2011 ) 


உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்பு துறை கலைப்பு அலுவலர் திருப்பத்தூர் கோட்டத்தின் 
முன்மொழிவு ந.க . எண் 2232 /9 /2009 , நாள் 13 - 10 - 2015 - ன்படி பின்வரும் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு 
நடவடிக்கையை இறுதிமுடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ம் ஆண்டு 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) - ன் கீழ் 13/ அக்டோபர்/2015ஆம் நாள் அன்று இரத்து செய்து ஆணை 
பிறப்பிக்கப்படுகிறது . 


1 AHDNA 64 ஏலகிரிமலை , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


2 AHDNA 100 மிட்டூர் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


3 AHDNA1320 தேவாலிஸ் , முட்டை மற்றும் கோழி விற்பனைச் சங்கம் . 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 13 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


(ந .க.எண் 5874/ஆ2/2011 ) 


உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை கலைப்பு அலுவலர் , இராணிப்பேட்டை கோட்டத்தின் முன்மொழிவு 
ந .க . எண் 2730/ஈ /2010 , நாள் 13 - 10 - 2015 - ன்படி பின்வரும் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்கத்தின் கலைப்பு நடவடிக்கையை 
இறுதிமுடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1)- ன் கீழ் 13/ அக்டோபர் 2015ஆம் நாள் அன்று இரத்து செய்து ஆணைப் பிறப்பிக்கப்படுகிறது . 


AHDNA 05 பாலமதி , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 13 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


வேலூர் , 
2015 அக்டோபர் 13 . 


கி . இராஜசேகரன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத்துறை . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


